NOVEMBER/DECEMBER 2023 


238PETA14A — பொது மொழியியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


EE பகுதி ௮ -- (1௦ % 2 - 20 மதிப்பெண்கள்‌) 
O\ 


10. 


| அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


- மொழி என்றால்‌ என்ன? 


மொழியின்‌ சிறப்பியல்புகள்‌ ஏதேனும்‌ இரண்டினை 
கூறுக. 


ஒலியியல்‌ என்றால்‌ என்ன? 

மருங்கொலிகள்‌ என்றால்‌ என்ன? 

உருபனியல்‌ என்றால்‌ என்ன? 

அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி என்றால்‌ என்ன? 
அண்மை உறுப்புகளின்‌ வகைகள்‌ யாவை? 
பொருண்மையியல்‌ நோக்கம்‌ யாது? 

மானிட மொழியியல்‌ என்றால்‌ என்ன? 


கிளைமொழி என்றால்‌ என்ன? 
4325 


LU; 


12. 


18. 


14, 


15. 


பகுதிஆ -- (5 % 5 - 25 மதிப்பெண்கள்‌) 

அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

(அ) மொழியின்‌ தோற்றம்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) பேச்சு மொழியும்‌, எழுத்து மொழியும்‌ குறித்து 
எழுதுக. 


(அ) உயிரொலி என்றால்‌ என்ன? விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) மெய்யொலி என்றால்‌ என்ன? விளக்குக. 


(அ) உருபன்‌ என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளை 
விளக்குக. 


(அல்லது) 


(ஆ) ஒட்டுக்கள்‌ என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகள்‌ 
யாவை? 


(அ) தொடரமைப்பு விதிகள்‌ யாவை? 


(அல்லது) 


(ஆ) அண்மையுறுப்பு ஆய்வு என்றால்‌ என்ன? 
(௮) மானிட மொழியியல்‌ என்றால்‌ என்ன? 


(அல்லது) 


(ஆ) சமுதாய மொழியியல்‌ பற்றி எழுதுக. 


2 4325 


16. 


17. 


18. 


பகுதி இ-- (3 % 1௦ - 30 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


மொழி என்றால்‌ என்ன? மொழியின்‌ தோற்றம்‌ குறித்து 


கட்டுரைக்க. 


நுரையீரல்‌ முதல்‌ இதழ்வரை உள்ள பேச்சுறுப்புகளின்‌ 
செயல்பாடுகளை விவரி. 


உருபன்‌ என்றால்‌ என்ன? பிறவகை உருபன்களைப்‌ 
பற்றி விவரி. 


அமைப்புத்‌ தொடரியல்‌ பற்றி விவரிக்க. 


மொழியியலின்‌ வகைகளை சுருக்கி வரைக. 


3 49825 


